© 
தமிழ் நாடு அரசு 

2014 


[ Regd . No . TNICCN/ 467/ 2012 - 14 . 
[ R . Dis . No . 197 / 2009 . 
( விலை : ரூ . 1.60 காசு 


HH 


HELL - 


- 


தமிழ்நாடு அரசிதழ் 


ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


வாய்யை 


SAN 


மயே வெல் 


வல்லும் 


எண் 41 ] 


சென்னை, புதன்கிழமை , அக்டோபர் 29 , 2014 
ஐப்பசி 12 , ஜய , திருவள்ளுவர் ஆண்டு - 2045 


பகுதி II - பிரிவு 2 இன் இணைப்பு 


அரசாங்க அறிவிப்புகளின் தமிழ் மொழிபெயர்ப்புகள் 


தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை 


அறிவிக்கை 


[ அரசாணை (2D ) எண் 68 , தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு ( J1) த் துறை , 25 அக்டோபர் 2013. ) 


1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11/1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் ( b ) பகுதியிலும் , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த ( 2) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள 
அதிகாரங்களைக் கொண்டு , வெளியிடக் கருதியுள்ள அறிவிக்கையின் வரைவு , மேற்சொன்ன சட்டத்தின் 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த 
(1) உட்பிரிவின் (b ) பகுதியில் கோரியுள்ளவாறு , அதனால் பாதிக்கப்படக்கூடிய அனைவரின் தகவலுக்காக இதனால் வெளியிடப்படுகிறது . 

2 . இந்த அறிவிக்கை , தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து இரண்டு திங்கள் கால அளவு முடிவடையும் 
நாளன்று அல்லது அதற்குப் பின்னர் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்படுமென்றும் , அது தொடர்பாக , மேற்சொன்ன கால அளவான 
இரண்டு மாதங்கள் முடிவடைவதற்கு முன்னர் , எவரிடமிருந்தேனும் வரப்பெறுகிற மறுப்புரை அல்லது கருத்துரை தமிழ்நாடு அரசால் 
பரிசீலிக்கப்படுமென்றும் , இதனால் அறிவிக்கப்படுகிறது . மறுப்புரை அல்லது கருத்துரை ஏதேனுமிருப்பின் , அவற்றை , 
சென்னை - 600 006 - இல் உள்ள தொழிலாளர் நல ஆணையாளர் மூலம் அரசு முதன்மைச் செயலாளர் , தொழிலாளர் மற்றும் 
வேலைவாய்ப்புத் துறை , தலைமைச் செயலகம் , சென்னை - 600 009 என்ற முகவரிக்கு அனுப்பிவைக்க வேண்டும் . 


வரைவு அறிவிக்கை 


1948 ஆம் ஆண்டு குறைந்த அளவு ஊதியங்கள் சட்டத்தின் (மத்தியச் சட்டம் 11 /1948 ) 3 ஆம் பிரிவைச் சேர்ந்த (1) உட்பிரிவின் 
( b ) பகுதியிலும் , 5 ஆம் பிரிவைச் சேர்ந்த (2 ) உட்பிரிவிலும் வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களைக் கொண்டும் 30 - 06 - 2010 ஆம் 
நாளிட்ட தமிழ்நாடு அரசிதழின் பாகம் II - பிரிவு 2 - இல் 559 , 560 ஆகிய பக்கங்களில் ( ஆங்கிலத்தில் ) வெளியிடப்பட்ட 
II (2)/LE/ 397/2010 ஆம் எண்ணுள்ள தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்புத் துறை அறிவிக்கையை ரத்து செய்துவிட்டு அதற்குப் 
பதிலாகவும் , தமிழ்நாட்டு ஆளுநர் அவர்கள் , தமிழ்நாடு மாநிலத்தில் உணவு பதப்படுத்தல் தொழிலில் பணியமர்த்தப்பட்டுள்ள , கீழேயுள்ள 
விவர அட்டவணையின் ( 2) நெடும் பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ள தொழிலாளர் வகையினருக்கு அந்த விவர அட்டவணையின் ( 3) 
நெடும்பத்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளவாறு வழங்கத்தக்க குறைந்த அளவு ஊதிய வீதங்களை இதனால் திருத்தியமைக்கிறார் . 


DTP - II -2 -41 (T Sup ) 


[ 1 ] 


விவர அட்டவணை 


உணவு பதப்படுத்தல் தொழிலில் வேலைவாய்ப்பு 
தொழிலாளர் வகைகள் 

குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் . 


தொடர் எண் . 


மண்ட லம் - A 

( ரூ . காசு ) 
( மாதமொன்றுக்கு ) 


மண்ட லம் - B 

( ரூ . காசு ) 
( மாதமொன்றுக்கு) 


5783 . 00 
5077 . 00 


5681 . 00 
5011. 00 


5011 .00 


4945 . 00 


(1) 

( 2) 
A . பொதுவான பதவித்தரத்தினர் . 

மேலாளர் 
வேதியியலாளர் 
கண்காணிப்பாளர் 
கணக்காளர் 
காசாளர் 
எழுத்தர் 
வசூல் எழுத்தர் 
தட்டச்சர் 
விற்பனைக்குப் பொறுப்பானவர் 
பண்டகசாலை காப்பாளர் 
பதிவு செய்கின்ற பொருள் ஒப்படைப்பு செய்கின்ற எழுத்தர் 
விற்பனை உதவியாளர்/பட்டி எழுத்தர் 
ஓட்டுநர் 
அலுவலகப் பையன் பொருள் ஒப்படைப்பு செய்யும் பையன் 
பாதுகாவலர்/காவலாள் 
பெருக்குபவர் துப்புரவுப் பணியாளர் 


4935 . 00 


4879 .00 


4887.00 


4831 . 00 


4728 . 00 


4680. 00 


தொடர் 
எண் . 


தொழிலாளர் வகைகள் . 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் . 


மண்ட 


லம் - A 


மண்ட 


லம் - B 


( 4) 


நாள் 
வீதம் . 
( ரூ . காசு ) 


மாதாந்திர 

வீதம் . 
( ரூ . காசு) 


நாள் 
வீதம் . 
( ரூ . காசு) 


மாதாந்திர 

வீதம் . 
( ரூ . காசு ) 


சிறப்பு பதவித்தரத்தினர் : 
B . ஊறுகாய்கள் மற்றும் மசாலா பொடி தயாரிப்பு : 

வெட்டுபவர் 
கலக்குபவர் 
பொடித்து கலக்குபவர் 


187 .00 


4886 .00 


184 .00 


4837 . 00 


உதவியாள் 


182 .00 


4726 . 00 | 


180 . 00 


4690 . 00 


208 .00 


5425 .00 


205 .00 


5326 . 00 


E 


சுத்தம் செய்பவர் 
( 6 ) சிப்பமாக்குபவர் 
பழக்கலவை மற்றும் பழக்கூழ் தயாரிப்பு : 

இயந்திர கம்மியர் 
மின் உற்பத்தி சாதனம் இயக்குபவர் 
கொதிகலன் இயக்குபவர் 
ஸ்கேமர் இயக்குபவர் 
கலக்குபவர்/ வெட்டுபவர் 


2 


187 .00 


4886 . 00 


185 .00 


4837 .00 


தொடர் 


தொழிலாளர் வகைகள் . 


குறைந்தளவு அடிப்படை ஊதிய வீதங்கள் . 


எண் . 


மண்ட 


மண்ட 


லம் - B 


லம் - A 
( 3) 


நாள் 

வீதம் 
( ரூ . காசு ) 


மாதாந்திர 

வீதம் 
( ரூ . காசு ) 


நாள் 
வீதம் 
( ரூ. காசு ) 


மாதாந்திர 

வீதம் . 
( ரூ . காசு ) 


181 .00 


4741.00 


180 .00 


4690 . 00 


208 .00 


5425 .00 


205 . 00 


5326 .00 


193 .00 


5034. 00 


190 . 00 


4960 . 00 


187.00 


4886 . 00 


184 . 00 


4837 . 00 


181 . 00 


4741 .00 


180 . 00 


4690. 00 


193 .00 


5034 .00 


190 .00 


4960 . 00 


181.00 


4741.00 


180 .00 


4690 . 00 


சுத்தம் செய்பவர் 
(7 ) வகைப்படுத்துபவர் 

உதவியாள் 
( 9 ) ஏற்றி இறக்குபவர் 
D . ஐஸ்க்ரீ ம் தயாரிப்பு : 

கலவை அறை இயக்குபவர் 
உறைகலன் (ப்ரீசர் ) இயக்குபவர் 

இயந்திர கம்மியர் 
(4 ) மின் கம்மியர் 

தச்சர் 
அடைப்புவேலை டிங்கர் ) செய்பவர் 
குளிர் அறையில் வேலை செய்யும் பையன் 
சுத்தப்படுத்தும் அறை பையன் 

உதவியாள் 
E . சேமியா தயாரிப்பு : 

முதலாள் 

சிப்பமாக்குபவர் 
( 3 ) பொதுவான தொழிலாளர் 
F . தேங்காய் உற்பத்திப் பொருட்கள் தயாரிப்பு : 

இயந்திரம் இயக்குபவர் 
(2) தோல் உரிப்பவர் 

உடைப்பவர் 
(4 ) பொதுவான தொழிலாளர் 
G . நிலக்கடலை மிட்டாய் தயாரிப்பு : 

(1) வெட்டுபவர் 
(2 ) மாஸ்டர் 

( 3) சிப்பமாக்குபவர் 
H . பால்கோவா தயாரிப்பு : 

(1) கோவா தயாரிப்பவர் 

( 2) சிப்பமாக்குபவர் 
1 . இனிப்புகள் மற்றும் காரவகைகள் தயாரிப்பு : 

இனிப்பு தயாரிப்பவர் 
கொள்முதல் செய்பவர் 
உற்பத்தி உதவியாள் 

சிப்பமாக்குவர் 
(5 ) சுத்தம் செய்பவர் 


208 . 00 


5425 . 00 


205 . 00 


5326 . 00 


193 .00 


5034 .00 


190 . 00 


4960 . 00 


181. 00 


4741.00 


180 .00 


4690. 00 


187 . 00 


4886. 00 


184. 00 


4837 . 00 


181 . 00 


4741 . 00 


180 .00 


4690 . 00 


205 . 00 


5326 . 00 


208 .00 
181 .00 


5425 . 00 
4741 . 00 


180 . 00 


4690 .00 


208 . 00 


5425 . 00 


205 . 00 


5326 . 00 


193 . 00 


5034 . 00 


190 . 00 


4960 .00 


186 .00 


4886 . 00 


184 . 00 


4837 . 00 


181.00 


4741 . 00 


180 .00 


4690 . 00 


விளக்கங்கள் : 


( 1 ) மண்டலங்களின் வகைப்பாடு : 


மண்டலம் - A மற்றும் B - இல் பின்வரும் பகுதிகள் அடங்கும் . 
மண்டலம் - A அனைத்து மாநகராட்சிகள் . 

மண்டலம் - B மாநகராட்சிப் பகுதிகள் நீங்கலான அனைத்துப் பகுதிகள் . 
( 2 ) அகவிலைப்படி : மேலே நிர்ணயிக்கப்பட்ட குறைந்தளவு அடிப்படை ஊதியங்களுடன் தொழிலாளர்களுக்கு கீழே 
குறிப்பிடப்பட்டுள்ளவாறு அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

(i ) அகவிலைப்படி , 2010 ஆம் ஆண்டிற்கான சென்னை மாநகர நுகர்வோர் சராசரி விலைக்குறியீட்டு எண்ணுடன் 
இணைக்கப்பட்டுள்ளது ( அதாவது 2001 ஆம் ஆண்டில் 100 புள்ளிகள் என்பதை அடிப்படையாகக் கொண்டு தற்போது கணக்கிடப்பட்ட 
161 புள்ளிகள் ) 161 புள்ளிகளுக்கு மேல் உயரும் ஒவ்வொரு புள்ளிக்கும் அகவிலைப்படி திங்கள் ஒன்றுக்கு ரூ . 29 .5 (இருபத்தொன்பது 
ரூபாய் ஐந்து காசுகள் மட்டும் ) கூடுதலாக அகவிலைப்படி வழங்கப்பட வேண்டும் . 

( ii ) முந்தைய 12 மாதங்களுக்கான ( அதாவது ஜனவரியிலிருந்து டிசம்பர் வரை ) சராசரி விலைக்குறியீட்டினை 
அடிப்படையாகக் கொண்டு , ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் முதல் நாளிலிருந்து அகவிலைப்படி கணக்கிடப்பட வேண்டும் . 

(iii ) முந்தைய ஆண்டிற்கான சென்னை மாநகர சராசரி நுகர்வோர் விலைக் குறியீட்டினை அடிப்படையாகக் கொண்ட 
முதல் கணக்கீடு , இந்த அறிவிக்கை தமிழ்நாடு அரசிதழில் வெளியிடப்படும் நாளிலிருந்து செயலுக்கு வரும் . 
( 3) (i ) நாள் ஊதிய வீதங்களைக் கணக்கிடுவதற்கு மாதாந்திர ஊதிய வீதங்களை 26 - ஆல் வகுக்க வேண்டும் . 

(i ) மாதாந்திர ஊதிய வீதங்களைக் கணக்கிடுவதற்கு நாள் ஊதிய வீதங்களை 30ஆல் பெருக்க வேண்டும் . 
(4) பணியின் தன்மை ஒரே மாதிரியாக இருக்கும்போது ஆண் மற்றும் பெண் தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்தில் 
எவ்வித வேறுபாடும் இருக்கக்கூடாது . 

(5 ) தற்போது வழங்கப்பட்டு வரும் ஊதியங்கள் , இங்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ள குறைந்தளவு ஊதியங்களைக் காட்டிலும் 
அதிகமாக இருக்குமிடங்களிலெல்லாம் அதே ஊதியம் தொடர்ந்து வழங்கப்பட வேண்டும் . 


மோகன் பியாரே , 
அரசு முதன்மைச் செயலாளர் . 


(தமிழாக்கம் ) 


ந . அருள் , 

இயக்குநர் , 
தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தி 
( மொழி பெயர்ப்புத் துறை . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை இயக்குநரால் 

அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


